தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 1.60 காசு . 


எடு 


LIFE - 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


புமை 


யே வெல்லு 


வலும் 


எண் 50 ] | 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 22 , 2010 
மார்கழி 7 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 44(2)இன்கீழ் சங்கங்களின் பெயர்கள் 

சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க . எண் 1864/ 42/ 2010.) 
1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 44(2)இன்கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது பிரிவு 44(1)இன்கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலகக் 
கடிதம் எண் 1864/ அ2/ 2010ஆம் நாள் 2010 செப்டம்பர் 13 - க்கு கீழ்க்க ண்ட சங்கங்களிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படவில்லை. 
எனவே இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்கட்குள் தக்க விளக்கம் 
சங்கத்திடமிருந்து பெறப்படவில்லையாயின் கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என 
அறிவிக்கப்படுகிறது : 
வரிசை சங்கத்தின் எண் 

சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் . மற்றும் வருடம் . 
( 2 ) 

( 3) 
68 / 2001 

தமிழ்நாடு உரிமை பாதுகாப்பு மற்றும் சட்ட உதவி மையம் , பாவேந்தர் இல்லம் , பாரதிதாசன் 
நகர் , தாந்தோன்றிமலை , கரூர் . 


36 /2002 


கரூர் டிஸ்டிரிக்ட் டெக்கான் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேசன் , No . 5 , படிக்கட்டுத்துறை , கரூர் . 


33/ 2008 


கரூர் மாவட்டம் , மெஜஸ்டிக் மனித உரிமை நலச்சங்கம் , நெ . 1 , பெரியபாலம் தெரு , 
குளித்தலை வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 104 . 


கரூர் , 
2010 அக்டோபர் 15 . 


இரா . விஜயகுமார் , 
மாவட்டப் பதிவாளர் மற்றும் 
சங்கங்களின் பதிவாளர் . 


(ந .க . எண் 4257 / 02/ 2010 .) 
1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 27 / 1975 ) பிரிவு 44(2)இன்கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது பிரிவு 44(1)இன்கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலகக் கடிதம் 
எண் 4257 / 42 /2010ஆம் நாள் 28 - 10 - 2010 - க்கு கீழ்க்க ண்ட சங்கங்களிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படவில்லை . எனவே , இந்த 
அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்கட்குள் தக்க விளக்கம் சங்கத்திடமிருந்து 
பெறப்படவில்லையாயின் கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது : - 


DTP - VI-1 (T - Sup .)( 50 ) - 1 


[ 1 ] 


வரிசை சங்கத்தின் எண் 
எண் . மற்றும் வருடம் . 


சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி 


( 2) 


( 3 ) 


1/ 2004 


2 / 2004 


3/ 2004 


4 /2004 


5 / 2004 


6 /2004 


7 /2004 


8 / 2004 


9/ 2004 


10/ 2004 


11 /2004 


12/ 2004 


13/ 2004 


தாந்தோணிகாவிரி குடிநீர் உபயோகிப்பாளர் சங்கம் , 1 . ஜி , கணபதிபாளையம் தெற்கு , 

தாந்தோணிமலை , கரூர் - 639 005 . 
நொய்யல் அந்தப்பகவுண்டன் வலசு பிரதான கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் , 

1/ 71 , அத்திபாளையம் அஞ்சல் , அரவக்குறிச்சி தாலுகா , கரூர் மாவட்டம் . 
நெய்தலூர் அண்ணல் காந்தி இளைஞர் நற்பணி மன்றம் , 14/ 18 , நெய்தலூர் தெற்கு அஞ்சல் , 

குளித்தலை வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 110 . 
காவிரி கழிவு நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் , நஞ்சை புகழூர் -திருமுக்கூடலூர் வரை, 

4/51H , நஞ்சை புகழூர் , தவிட்டுப்பாளையம் , கரூர் தாலுக்கா , கரூர் மாவட்டம் . 
கரூர் பிரஸ் கிளப் , செய்தியாளர் அறை , வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் , 

கரூர் - 1 . 
Karur District Supply & Marketing Society , Compus in the District Marketing Complex , 

Thanthoni Panchayat Union , Karur -639 005 . 
கரூர் சாந்தம் பியூப்பில்ஸ் அசோசியேசன் , 19பி , கலைஞர் சாலை , வி . வி . ஜி . நகர் , வெங்கமேடு , 

கரூர் - 639 006 . 
Karur District Aquatic Association , No . 121 , North Madavilagam Street , Karur - 639 001 . 
டெக்ஸ் மாஸ் , இளவேட்டில் சன் சோட்டியம் கரூர் , 3வது தளம் , 4446, ராமகிருஷ்ணபுரம் வடக்கு , 

கரூர் மாவட்டம் - 639 002 . 
திருமேனியூர் விரிவான தரிசு நில மேம்பாட்டு சங்கம் , 11 /6D , திருமேனியூர் , வயலூர் கிராமம் , 

தேசிங்கப்பட்டி அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் . 
போத்துராவுத்தன்பட்டி விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 2/ 22 , போத்துராவுத்தன்பட்டி 

மற்றும் அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
குள்ளம்பட்டி விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 5/20 , குள்ளம்பட்டி , போத்துராவுத்தன்பட்டி 

அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
பாப்பக்காபட்டி விரிவான தரிசு நில மேம்பாட்டு சங்கம் , 11/ 25 , பாப்பக்காபட்டி , பாப்பக்காபட்டி 

அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
கணக்குப்பிள்ளையூர் விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 7/ 66 , கணக்குப்பிள்ளையூர், 

பாப்பக்காப்பட்டி அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
சின்னகுளத்தூர் விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , சின்னகுளத்தூர், 4/6 , பாப்பக்காப்பட்டி 

அஞ்சல் , கிருஷ்ண ராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
இரும்பூதிப்பட்டி விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 73 , இரும்பூதிப்பட்டி , சிவாயம் அஞ்சல் , 

கிருஷ்ண ராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
குப்பாச்சிபட்டி விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 4/1D , குப்பாச்சிபட்டி , சின்னையம்பாளையம் 

அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
தேசியமங்கலம் , விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 23/5 , தேசியமங்கலம் , சின்னையம்பாளையம் 

அஞ்சல் , கிருஷ்ண ராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 
மேலமைலாடி வ . உ . சிதம்பரனார் இளைஞர் நற்பணி மன்றம் , 6 / 681 , A . மைலாடி , சத்தியமங்கலம் 

அஞ்சல் , குளித்தலை வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 120 . 
Karur Village Communities Educational Lifelight Society ( Vcells ) , 8/ 12 , Veppangudi , 

Kuppachipatti ( Post ) , Krishnarayapuram Taluk , Karur District - 639 120 . 
பள்ளப்பட்டி நகர டூரிஸ்ட் கார் மற்றும் வேன் உரிமையாளர்கள் + ஓட்டுநர்கள் சங்கம் , பி /2 , 

சந்தைப்பேட்டைத் தெரு , பள்ளப்பட்டி , கரூர் மாவட்டம் . 
வெள்ளக்கவுண்டன்பட்டி , தீரன் இளைஞர் நற்பணி மன்றம் , வெள்ளக்கவுண்டன்பட்டி , 

மூக்கணாங்குறிச்சி அஞ்சல் , கரூர் - 639 005 . 
கரூர் தீரன் சின்னமலை கைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்கம் , நெ . 180 /2 , காமராஜபுரம் மேற்கு , 

செங்குந்தபுரம் போஸ்ட் , கரூர் தாலுகா , கரூர் மாவட்டம் . 
ஆலமரத்துப்பட்டி விரிவான தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் , 4/ 47 , ஆலமரத்துப்பட்டி , 
சின்னையம்பாளையம் அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 119 . 


14/ 2004 


15 / 2004 


16 / 2004 


17 /2004 


18/ 2004 


25 / 2004 


29/ 2004 


30/ 2004 


31/2004 


33/ 2004 


34/ 2004 


சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கத்தின் எண் 
எண் . மற்றும் வருடம் . 


35 / 2004 


36/ 2004 


37 / 2004 


38 /2004 


39/ 2004 


40 / 2004 


41 /2004 


42/ 2004 


43/ 2004 


44/ 2004 


45/ 2004 


46 /2004 


Kulithalai Kuppusamy Memorial Educational Society , 108 / 1 , Kamarajar Salai , Cauvery 

Nagar , Kulithalai Karur District - 639 104 . 
கரூர் மாவட்ட டேக்வாண்டோ சங்கம் , 171 , வ . உ .சி . தெரு , காவேரி நகர் , 

குளித்தலை - 639 104 , கரூர் மாவட்டம் . 
முள்ளிப்பாடி நேரு இளைஞர் நற்பணி மன்றம் , 3/45 , முள்ளிப்பாடி , சேர்வைக்காரன்பட்டி அஞ்சல் , 

வையம்பட்டி வழி , குளித்தலை வட்டம் , கரூர் மாவட்டம் - 621 315 . 
கரூர் அஸோசியேசன் பார்ரூரல் அண்ட் மேன்பவர் டெவலப்மெண்ட் , 130/ 3 , தில்லைநகர் , 

எஸ் . வெள்ளாளப்பட்டி அஞ்சல் , கரூர் மாவட்டம் - 639 004 . 
பள்ளப்பட்டி மஜீது ஹாஜியார் நினைவு நற்பணி மன்றம் , 207 , ரஹ்மத் காம்பளக்ஸ் , திண்டுக்கல் 

ரோடு , பள்ளப்பட்டி - 639 207 , கரூர் மாவட்டம் . 
தென்னிலை வட்டார சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கம் , 5/ 25 , கருநல்லிவலசு , தென்னிலை 

வழி , அரவக்குறிச்சி வட்டம் , கரூர் மாவட்டம் . 
The Karur Citizen s Association , 45 / 32 , Ramanujam Nagar , Karur . 
இனாம் கரூர் கொங்கு நகர் குடியிருப்போர் நலசங்கம் , 21/ 57 , கொங்குநகர் , திருவள்ளுவர் தெரு , 

அண்ணா காலனி , வெங்கமேடு , கரூர் வட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் - 639 006 . 
கரூர் கோல்டன் லிட்டரரி அசோசியேஷன் , நெ . 345 /1, சின்ன ஆண்டான் கோவில் ரோடு , 

கரூர் - 1 . 
கரூர் ஹவுசிங் போர்ட்ஹ வுஸ் ஓனர்சிப் அலாட்டீஸ் அசோசியேஷன் , நெ . H463 , ஹவுசிங் போர்ட் 

காலனி , காந்தி கிராமம் தெற்கு , கரூர் - 639 004 . 
கரூர் மாவட்ட ஜமாத் - ஏ - ஹிதாயத் அசோசியேஷன் , ஏ பிளாக் , நெ . 27 , முதல் கிராஸ் , ஜாமியா 

நகர் , கரூர் - 6 . 
புகளூர் வட்டார நதிநீர் பாசன சிறு விவசாயிகள் நலசங்கம் , 14, பைபாஸ்ரோடு , வேலாயுதம்பாளையம் , 

கரூர் வட்டம் , கரூர் மாவட்டம் . 
க . பரமத்தி யூனியன் கிரசர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் நலசங்கம் , நெ . 5 , அம்மன் காம்ப்ளக்ஸ் , 

நெ . 2 /424 , கோவை மெயின் ரோடு , க . பரமத்தி அஞ்சல் , அரவக்குறிச்சி வட்டம் , 

கரூர் மாவட்டம் . 
தாந்தோன்றிமலை ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தாதர்கள் சங்கம் , மணல்மேடு , அரவக்குறிச்சி 

கரூர் . 
கரூர் மாவட்ட தனியார் எலக்ட்ரிகல் தொழிலாளர்கள் நலசங்கம் , 38 , வடக்கு நரசிம்மபுரம் , 

கரூர் மாவட்டம் - 639 001 . 
அஞ்சூர் முத்தூர் கிரஸர் குவாரி ஜல்லி உற்பத்தியாளர்கள் நலச் சங்கம் , எஸ் .எப் . எண் 567 /சி2 , 
ரங்கசாமிகோயில் அருகில் கொளந்தபாளையம் , பாண்டிலங்கபுரம் அஞ்சல் , கொடுமுடி வழி , 

கரூர் மாவட்டம் - 639 151 . 
கரூர் மாவட்ட சாலை உபயோகிப்பாளர்கள் நல சங்கம் , எல் . 271 , ஹவுசிங் போர்ட் காலனி , 

காந்தி கிராமம் தெற்கு , கரூர் - 639 004 . 
கரூர் மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் , 10/ 9 , முகைதீன் சந்து , புதுத்தெரு , 

கரூர் - 639 001 . 
காட்டுக்களம் சிறு விவசாயிகள் நீர்ப்பாசன சங்கம் , 126/ 10 , பாலராஜபுரம் கிராமம் , வீரராக்கியம் 

அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 114 . 
கரூர் மாவட்ட மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பற்றோர் நீர்ப்பாசன சங்கம் , நெ . 40 , பிரம்மதீர்த்தம் 

சாலை , கரூர் டவுன் , கரூர் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 001 . 
காட்டுக்களம் ஸ்ரீ மாரியம்மன் சிறுவிவசாயிகள் நீர்ப்பாசன சங்கம் , 3/ 21 , காட்டுக்களம் , 

ஆண்டிபாளையம் , வீரராக்கியம் அஞ்சல் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 114 . 
கரூர் மாவட்ட ஸ்டேட் பாங்க் காலனி வீட்டு உரிமையாளர்கள் நலச் சங்கம் , நெ .14 , ஸ்டேட் பாங்க் 

காலனி , சின்ன ஆண்டாங் கோவில் ரோடு , கரூர் டவுன் , கரூர் வட்டம் , கரூர் - 639 002 . 
கரூர் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் நலச்சங்கம் , 330 /3 , என் . எஸ் . கே . நகர் , எல் . என் . எஸ் . அஞ்சல் 

வடிவேல் நகர் , கரூர் - 639 002 . 


47/2004 


48/ 2004 


52/ 2004 


53/ 2004 


54/ 2004 


55/ 2004 


56/ 2004 


57/ 2004 


1 / 2005 


2 /2005 


3/ 2005 


வரிசை சங்கத்தின் எண் 
எண் . மற்றும் வருடம் . 


சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2) 


48 


4/2005 | 


5 / 2005 


கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை தாலுக்கா, நேதாஜி வ .உ . சிதம்பரனார் டிரெய்லர் உரிமையாளர் 

நலசங்கம் , 158 , பிரகாஷ் இல்லம் , பாரதியார் தெரு , வடக்கு காந்தி கிராமம் , கரூர் மாவட்டம் . 
கரூர் மாவட்ட திருவரங்கன் பைனான்ஸ் குரூப்ஸ் நிதி நிறுவனங்களில் டெபாசிட் செய்தவர்கள் 

நலச்சங்கம் , 12 - ஏ , வடக்கு முருகநாதபுரம் , கரூர் - 639 001 . 
புஞ்சைகாளிகுறிச்சி , காந்திஜி இளைஞர் நற்பணி மன்றம் , 135/5.105 , புஞ்சைகாளிகுறிச்சி அஞ்சல் , 

அரவக்குறிச்சி வட்டம் , கரூர் மாவட்டம் - 639 002 . 


50 


7/2005 


கரூர் , 
2010 அக்டோபர் 28 . 


இரா . விஜயகுமார் , 
மாவட்டப் பதிவாளர் மற்றும் 
சங்கங்களின் பதிவாளர் . 


( எண் 17581 / ஈ2 /2010 .) 
1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கப் பதிவுச்சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 /75 ) பிரிவு 44(2)- ன்கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது , 
பிரிவு 44 (1) - ன்கீழ் மேற்படி சங்கம் All India Indian Overseas Bank Scheduled Caste and Scheduled Employees Welfare 
Association பதிவு எண் 163 /1978, நெ .62 /1, பாண்டிச்சேரி ரோடு , கோட்டூர் , சென்னை - 85 , செயல்படுகிறதா என கடிதம் அனுப்பப்பட்டு 
எவ்வித பதிலும் பெறப்படவில்லை , சங்கப்பதிவேடுகளை ஆய்வுக்கு தாக்கல் செய்யக் கோரியும் தாக்கல் செய்ய முன்வரவில்லை 
ஆண்டறிக்கைகளும் கோர்வைக்கு தாக்கல் செய்யப்படவில்லை . எனவே , இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் மேற்படி சங்கத்திடமிருந்து பெறப்படவில்லையாயின் மேற்படி சங்கத்தின் பெயர் 
சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


தென் சென்னை , 
2010 டிசம்பர் 6 . 


அ .ப . இராசு , 

சங்கங்களின் பதிவாளர் , 
(உதவி பதிவுத் துறைத் தலைவர் நிலை) . 


1975ஆம் ஆண்டின் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவுச் சட்டப்பிரிவு 44(3)- ன்கீழ் சங்கத்தின் பெயர் சங்கப் 

பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( எண் 9021/ ®2/ ஏ1/ 2010.) 
1975ஆம் ஆண்டின் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 / 1975), பிரிவு 44(3) (எ ) - ன்கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது 2010 மே 25 நாளிட்ட சங்கச் செயலர் திருமதி தமயந்தி , கடிதத்தின்படி தென்சென்னை மாவட்டப் பதிவாளர் 
அலுவலகத்தில் 215/2004 எண்ணாகப் பதிவு செய்யப்பெற்ற " JFORA FLAT OWNERS AND RESIDENTS ASSOCIATION , 
SITHALAPAKKAM ” என்ற சங்கம் துவக்கிய நாளிலிருந்து செயல்படவில்லை என்றும் , சந்தாத்தொகை எதுவும் வசூலிக்கப்படவில்லை 
என்றும் , சங்கப்பதிவேடுகள் எதுவும் பராமரிக்கவில்லை என்றும் , சங்கம் இதுவரை நடைபெறாததால் பெயரை ரத்து செய்யக் 
கோரியுள்ளதாலும் , இதனையே திருமதி சித்ரா (தலைவி ) , திருமதி கமலாபழனி ( பொருளாளர் ) ஆகியோர்களும் கடிதவழி ஒப்புக் 
கொண்டுள்ளதால் செயல்படாத சங்கமாகக் கருதி பதிவேட்டிலிருந்து பெயரை நீக்கிட முடிவெடுக்கப்பட்டுள்ளது . இருப்பினும் 
சங்கத்தின் இதர நிர்வாகிகளிடமிருந்து இத்தகைய கடிதம் பெறப்படாததால் இந்த அறிவிப்பு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து 
3 மாதங்களுக்குள் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் அதுபற்றி ஆதாரபூர்வமாக சங்கங்களின் பதிவாளரிடம் தெரிவித்திட வேண்டும் 
என்றும் உரியகெடுவிற்குள் ஆட்சேபனை பெறப்படவில்லையெனில் பிரிவு 44(4) - ன்கீழ் சங்கத்தின் பெயர் சங்கப் பதிவேட்டிலிருந்து 
நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


செயல்படாத சங்கம் 


பதிவு எண் 


( 1 ) 


Jfora Flat Owners and Residents Association -Sithalapakkam , 

No. 122 /7 , Ottiampakkam Main Road , Sithalapakkam , 
Chennai-600 073 . 


215 / 2004 


தென் சென்னை , 
2010 ஜூன் 11 . 


அ .ப . இராசு , 
சங்கங்களின் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


